W 


பிஸ்மில்லாஹி . 

சிங்கை 
ஜுஹர் பிரயாணக் கும்மி . 


ஆடியற்கைமங்கலம் , 
வா . அ . ஷெய்கு முஹம்மது பாவலாவர்களால் 

இயற்றப்பட்டு, 

டியூர் 
செ . முஹம்மது அபூபக்கா 
வா . அ . அ . முஹம்மது இபுறாஹீம் , 

இவர்கள் வேண்டுகோளினாலும் , 


ஷையூர்வாசியும் 
சிங்கப்பூர் பிரடல வர்த்தகருமாகிய 
பி . முஹம்மது சுல்த்தான் அவர்கள் 

பொருண்முயற்சியாலும் , 


நாகபட்டணம் , 
ஹமீதிய்யா " அச்சுக்கூடத்தில் 

அச்சியற்றப்பட்டது . 
ஹிஜரி 1328uu ஸடர்மீ . 

1910 . 


Ss 


வேண்பா. 


காப்பு 


2ILAPRI910 


காலேறு சொர்க்கபதி மாட்சியுறு வாசியதின் 
மேலேறு மக்கபதி மெய்நபிக்குக் -சோலேறு 
ஆர் துணற் பயனை யன்றளித் துவப் பொருளாய் 
கார்ணத் வணிற்பவனே காப்பு . 


பிஸ்மில்லாஹிற்றஹ்மானிற்றஹீம் . 
சிங்கை ஜூஹர் பிரயாணக்கும்மி . 

55 
கும் யேடி பெண்ணே கும்மியடி யெங்கும் 
கோல்புரி ஆண்டவனைப் போற்றி 
செம்மல் முகம்மது நன்னபி சேவடி 
சீர்சியமேத்தி நீ கும்மியடி . 


/ 0A 
199 


ஆயிரத்தோடு தொள்ளாயிரத்தொன்பது 

ஆர்மதி ஜூலாயினோர் திகதி 
சேயிழையே குருவாரத்தினமிது 
சிங்கை ஜொகர் நகர் சென்றிடலாம் . 


3 


சோலைத்தடந்தவழ் பூலோப்பினாங்கிது 

தோன்றும் பரவைத் துறை முகமாம் 
காலங்குருவாரம் பால மணைந்ததோர் 
கப்பலித்தாறு ஸ்டீமரேடி . 


8 


கப்பலிலேறினோம் கத்தன் கிருபையால் 

கங்கையில் சிங்கைத் திசை நோக்கி 
செப்பிய கப்பலுட்சிறு மியந்திரச் 
சித்ர மசைந்திடச் செல்வதைப்பார் , 


4 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


- 


காலையில் சூரியன் காண்குதலாலின்றுக் 

கனத்த சுக்கி வாரமிது 
பாலை வனம தின் பான்மையதோ நேரில் 
பார்த்திடு கிள்ளான் பதித்துறையே . 


- 


5 


கிள்ளான் றுறைமுக மெல்லாம் தெரிந்ததும் 

சட்ட சரக்கை யிறக்கிவிட்டு 
தெள்ளுமிரண்டரை நாழிகைக்குள்ளாகத் 
திட்டமாய்க் கப்பலை விட்டனரே . 


6 


தேடிய சிங்கப்பூர் நாடித்திசைச்செலத் 

தோணி சூரியன் பாரணிந்தான் 
வாடிய மாலை யிருளெழுந்தானிதோ 
வந்தானே சந்திரனந்தமதாய் . 


T 


சந்திரச்சோதி ஜொலிக்குதேடி யதோ 

சந்தனக்கடின் றகைமைய தாம் 
பந்தமெழுந்ததோ பார்க்குமிடமெல்லாம் 
பற்பலத்தியத்தின் கப்பலைப்பார் . 


8 


இன்னமும் பாரிதோயெத்தனைத் தீபங்கள் 

இந்தக்கடல் மீதி லங்குதேடி 
சொன்ன மணி போலே சுற்று விளக்கொன்து 
சோதித்துலங்குதே சுந்தரியே . 


9 


சுற்று விளக்கதின் பத்திச்சுடாது 

தோகையே சிங்கப்பூராகுமேடி 
சித்திர பானு வதயத்திலே நாமும் 
சிறந்தத் துறையி விறங்கிடலாம் . 


3 


வ 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


THE BE 


20 APR1910 


சேர்ந்தத் துறைமுகஞ் சிங்கை நகரிதோ 

சேனா முகம்மதபூ பக்கரும் 
ஆர்ந்தவராம் சீனா அப்துற்றஹீமுடன் 
அந்த மறைப்புக்கே வந்தவராம் . 


DRAS 


11 


வந்து சலாத்துடன் வாகாயழைத்தோரின் 

வண்டியிலேறினங் கண்டவர்கள் 
சிந்தை மகிழ்ந்துத் தெரிந்தவர் சொல்லிய 
சேதிசலாத்துக்கு மோதிக்கொண்டோம் . 


he 


நாடியழைத்தவர் நண்பனாம் பீனாமூ 

னாவென்ற ஈல்த்தானினற்கடையில் 
கூடி யாம் சென்றுக்குணமாயிருந்ததில் 
குங்குமச்சோலையாஞ் சிங்கை நகர் , 


13 


சிங்கைப்பூசென்றது தேவேந்திர பட்டணத் 

தேர்ச்சி பேரலென்றும் யாஞ்செப்பிடலாம் 
அங்கண் பாரின்னகசெங்கு மலங்கிர் தம் 
அஷ்ட விலட்சுமி யாடுகிறாள் . 


14 


ஆடிடும் தாமரையாள வடங்கிய 

வந்தனம் மித்திரர் சொந்தமதாய் 
சாடிடும் வாணிப நற்கடையிலக்கமும் 
நாற்பத்து ஓராறு நங்கையரே . 


யே நம்மடியற்கை நகருளா 
னண்பன் முகம்மது சுல்த்தானயம் 
பொங்குமிவ்வாணிபம் பூனுஞ்சாக்கெலாம் 
பூர்த்தியாயிங்குள நேர்த்தியைப் பார் . 


16 


4 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


கண்ணாடிப் பெட்டிட் காணும் பலவிதக் 

கத்திக்கருவிகள் தனை பார் 
திண்ணம் பெரிய வடுக்கலி மாரதில் 
சித்திர் சாமான்கள் செப்பரிதே. 


செப்பு நிருபங்கடீட்டுங்கருவிகள் 

சேகரம் பல்வகைத் தேக்கமதாய் 
பொற்பூவெழுத்துளப் பூணுங்கணக்கணிப் 
புத்தகப் பத்தியுமெத்தனை பார் . 


13 


வன்னக்கலாசுடன் பொன்னெழுத்துள்ள தாய் 

வாய்த்ததோர் பீங்கான் வகை வகையாய் 
இன்னம் விளக்கு இனங்களு மெத்தனை 
யென்று நீ எண்ண வியலுமோ சொல் 


பொன்னகை ரத்னப் பொருளணிப் பேழைகள் 

பூட்டியடிக்கிய நீட்டமதில் 
பன்னுமிரும்புத் தகரத்திற் பண்ணியப் 
பாரியப்பேழைகள் சாரிய தாய் . 


பார்க்கப் புதுமை கொள் றாக்கையின் மேலதோ 

பஞ்ச வருணக்குளோப்புகளும் 
தீர்க்கமாய் வெண்மைப் பசுமையும் பொன்மை செய் 
செம்மையும் நீலச்சிறப்பையும் பார் . 


எண்ணெய் மெழுகுத் திரியுடனேட்டுக 

ளிட்டெரித் தியத்தின் லைட்டுகளும் 
தண்ணமிலக்டரி லாம்பு மிஸ்டாண்டொடு 
சாரியாய் தொங்குதல் பாரியலாய் 


20 


5 


சிங் ைஜுஹர் பிரயானாக்கும் பி . 


5 


செப்பு விருப்படுப்பித்தளை பப்புறம் 

சேர்ந்த சிறுவர்க்கு மேய்ந்த சில 10 
ஒப்பிய பல் விளையாட்டுக் சருவிகள் 
ஒன்றிரண்டோவது ஓதரிதே . 


23 


இந்தக் கடையுளவேய்ந்த சரக்கெலாம் 

இத்தனை யென்றிதை எண்ணரிதாம் 
இந்தக் கடையொரு ஷாப்புக்கடை என்பர் 
எட்டு வகைத்தொழிலிங்குளதே. 


24 


ஜெர்மன் பிரான்ஸ் ஐரோப்பாவு மிந்தியா 

ஜெப்பான் முதல் சீனா நேசங்களின் 
அரிதாம் சரக்குகள் சாமானமைந்ததின் 
அருமை வியாபாரப்பெருமையைப் பார் . 


பாசெதிர் போட்டுப் பலகையில் தீட்டிய 

பண்புடன் பீ . எம் . சுல்த்தானென 
நேரெதிர்ப்பார்த்தவர் நீளிக்கும் வாணிபம் 
நேர்மையாய் கொள்ளுவர் சீர்மையதாய் . 


26 


கோமையினான் மெத்தை எங்கும் நிறப்பிய 

நின்ற சரக்குகளன்றாடகம் 
ஏர்மதி கப்பிக்கயிற்று வழியாக 
ஏறியிறங்கு மிங்கேந்திழையே. 


27 


ஏந்திழையே யிங்கிருக்குஞ் சாக்கெலா 
மின்ன வித மென்றிசைப் பரிதாம் 
நேர்ந்த திக்கிள்ளங்கிஸ்த்திரீட்டிது நேரொடு 
நீதியாய் இட்டங்கு வீதி செல்வோம் . 


6 


சிங்கை ஜூஹர் பிரயாணக்கும் பி . 


இட்டங்கு வீதியின் கட்டடம் பார் வெகு 

கிளர்ச்சி மிந்தரக்கை அழிதுவோ 
அட்டங்கொளிந்த வாச நகருக்கு 
அமராபுரியை படுத்திடுமே . 


29 


கேசெதைச் சொல்லப் பகர் தலரிதெழி 

னேர்த்தியாய்ப் பார்த்த விடங்களெல்லாம் 
சிகரங்கள் கும்பக்கலசங்க டோன்றலாற் 
சித்திர வேலை கட் செப்பரிதே . 


30 


சித்திரக்காரரைரோப்பியர் பாங்கியும் 

செப்புங் கிளப்புப்பற் சாப்புகளும் 
எத்தனை யோவது யெண்ணிக்கையே தேடி 
யேந்திழையே யப்பா லேகிடுவோம் . 


31 


அஞ்சுகமேயதோ தஞ்சம்பகார் மிக 

ஆளத்தின் கோரியினீளத்தைப்பார் 
இஞ்சின் மாக்கலமெத்தனைப் பாரிதோ 
வேற்றிப்படித் துறை யெண்ணரிதே . 


39 


எண்ணரி தாமிங்கு யிங்க்லீஷ் பிரான்சியர் 

இட்டாலி ஜர்மனும் ஆஸ்ட்றேலியா 
வண்ணமரிக்கன் அருமணி மற்றவர் 
வாட்டமிலாக்கப்பல் கூட்டத்தைப் பார் . 


33 


மாடாடு தும்புடன் மந்தையில் கட்டிடும் 

வாறது போலவே வங்கங்களை 
ஆடாது பாலத்தி லாளணி போன்று 
மணைந்தக் கப்பல் பிணைந்ததைப்பார் . 


34 


1 


- 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி 


பாலமுமூன்றசை நாழி யுமுள்ள தாற் 

பாடி நடக்கவுங் கூடுமோ தான் - 
சீலமிடைக்கிடை வேலை கொளாபீசு 
தேடுவர் வாணிப வீடணிபார் . 


பரவைக்கடல் நடு பார்மலையுச்சியிற் 

படையுடை 
நிரை பெத்திருபாலும் நீடெழில் வீடுகள் 
நெருங்குஞ்சுரங்க மாங்கமும் பார் . 


குடி தடமாம் 


36 


மாமலை மேலினு மண்ணெடுத்துள்ளிலு 

மண்டல மன்னர் மருவிடாது 
பூமுலை மாதே பொழிந்திடும் பீரங்கிப் 
பூட்டியடுக்கிய நீட்டத்தைப் பார் . 


137 


திட்டமென்னடி நேரிதோ பாரது 

நீலமலை போல பூலோ ஹந்து 
வாட்டமோ துல்லப்பளாங்கானின் மன்னவர் 
கூட்டத்தார் கூறையின் வீட்டையும் பார் . 


38 


பூலோப்பிராணியாங் கோலாசிலாட்டிது 

பூத்தப்பொழின் மலர் நேர்த்தியதாய் 
காலமுஞ் சென்றத்துறுக்கிக் கவுன்சலர்க் 
கார்மலை மேடையிற் கோரியும் பார் . 


39 


கம்பம்பாரென்ற ஸ்தலத்தைக் கடந்து நாம் 

கண்ட டிராம்வேயின் வண்டியிலே 
தென்புடனேறியே செய்யது நூகொலி 
திவ்விய தருஹாத் தெரிசிக்கலாம் . 


8 


RIHAUS 


சிங்கை ஹர் பிரயாணக்கும்மி . 


கன்மலை மேலொரு காரணர் செய்யது 

ஹபீபு நூகொலியுல்லாவின் 
பொன்மலை போலொளி பூத்திடுங் கோரியுட் 
பூமண வாச சமாதியைப் பார் . 


41 


பாசடி ஆண்டவர் பாதந்தொழுதேத்தி 

பாத்திஹா வோதிப்பணிந்திடுவோம் 
சீரடி செய்யது பூத்தை யென்றிப்புவி 
செப்பிய சீமானிவர் தானே . 


தானே யுவந்திடு மானே சலாத்துடன் 

சம்மதமாயொரு கும்மியடி. 
கானநறை பொழில் கம்பங்கிள்ளானையுள் 
கண்டிட வண்டிகண் சென்றிடலாம் . 


43 


கண்ட ஸ்தலமிது கம்பங்கிள்ளான் வெகு 

காணு முஸ்லீம்கள் வாணிபமும் 
விண்டிடும் பற்பல ஜாதி வியாபாரம் 
வேண்டியே கூண்ட தாய் பூண்டிடுவார். 


44 


பூண்டதோரிப்பதிபுத்திகொண் மன்னவர் 

போற்றிய செங்கோல் புரிந்தவராம் 
காண்டியல் மன்னவர் கட்டட மாளிகைக் 
காணு தல் பாரிதோ பூணு தலாய் . 


அப்துல் ஹம்துஷா வன்னவாசரின் 

ஆரிய மாளிகைப் பாரியதாம் 
செப்பிடு மன்னவர் நட்பு மாபுளோர் 
சேர்ந்து மவர்மனை சூழ்ந்திருப்பார் . 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும் . மி . 


அன்னவர் தம்மனை யப்பாலு நன்மையை 

அள்ளிடுங் குத்துபாப் பள்ளியேடி 
இன்னமும் யாவா முஸ்லீம் தெருவிது 
வெங்கணு நம்மறை தங்குலமே . 


47 


குலங்க ளத்தனைக் கொண்ட திவ்வூரெனில் 
கூறுமற்பி துறுக்கியுடன் 
இலங்கும் ஹிந்துஸ்தான் பாரீசு இந்தியர் 
ஈரானும் காபூல் ஹபஷியினி . 


இன்ன மகாசீனத் தாருமலாயரும் 

இயாவர் சொல் முவாவும் நீயோவவர் 
சொன்னதோர் மண்டிலிங் பிண்ணாங்கர்வோ குல 
சூரருமாம் சோயாங் காரபேடி , 


19 


சூராடிச்சையர் சொன்ன மாபுளோர் 

சுத்த விசுலாத்தின் பத்தியுளர் 
சோழி சூழித்தப் பாசாழி சிங்கையில் 
நேர்மை நிலைமை கொளோர்டையுவார் 


50 


ஒத்த வியாபாரச் சித்தமுளர் பல 
வொருமை முஸ்லீம் பெரும்பாலும் 
நித்த நியம் மஸ்ஜிது யெத்தனை 
ரேமி சிறந்த விப்பூமியேடி . 


51 


பூமியும் பாவினைப் போன்ற திவ்வூரினிற் 

பொல்லாக் குபிர்க்குலஞ் சொல்லவோ யான் 
ஏமங் குபிர்க்குல மெத்தனை ஜாதியோ 
வெண்ணிக்கை யேதெடிப் பெண்ணரசே 


10 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


அரசரா மிங்கிலீஷ் துரைத்தனத்தாரவர் 

அஞ்சாத வீரராய் மிஞ்சுகின்றார் 
கருதி யிவ்வூரைத் தன் கண்ணிமைப்போனிதங் 
காத்து வருகின்றார் காலமெல்லாம் . 


53 


ஏந்திழையே யிருளாகிறதாகையால் 

இசைந்தக் கிள்ளங்கி ஸ்த்ரீட்டதிலே 
சார்ந்திருந்ததோர் சாப்புக்கடையினிற் 
றங்கி மருதின மெங்குஞ் செல்வோம் . 


உத்தமியே வெள்ளி குத்துபாவின்றது 

வுள்ளம் பெரியதோர் பள்ளியிலே 
வித்தகமா யொரு கத்தனையானகம் 
வேண்டித் தொழுதருட் பூண்டிடலாம் . 


55 


தோத்திரமாகத் தொழுதுக் கொண்டோ மின்னஞ் 

சொன்னப்பசிக்கெழிலன்னங்கொண்டோம் 
ஏத்திய மாவண்டி லேறிக்கொண்டோமிது 
வேகுங் கொடிமலைப் பாகங்கொண்டோம் . 


56 


கொடிமலை யுச்சியின் கூறுமாத்துயர் 

கூடிக்கொடிகள் குலாவுதடி 
கொடி மரத்தாலொரு கூண்டு விளக்கது 
கோடி மயம் போல வாடுமடி . 


57 


சொன்ன கொடிமலை தன்னில் சமாதியார் 

சுல்த்தான் சிக்கந்தர் அவுலியாவாம் 
மன்னுமவர் கோரி முன்னில் சியாறத்து 
மகிழ்ந்து வோதிப் புகழ்ந்திடுவோம். 


53 


11 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


ப 


ஆடுதடி மயில் கூவுதடி குயில் 

அன்னங்களந்தோ வுலாவுதடி 
கூடுதடிக் குளிர்க் கொண்ட லடிப்பதால் 
கோதையே பூமலை மீதினிலே. 


59 


பூமலை யிம்மலை யாமலை யிந்திரன் 

பூம்பொழிலென்றும் புகன்றிடுவார் 
காம விகாரங் கழன்றிடுமோ விந்தக் 
காவினில் வாசங்கமழ்வதினால் 


60 


வாசங்கரத்தைப் பூசிந்துரமாமலர் 

மகரம் சந்தனம் சண்பகமும் 
சோஜாவு மல்லிகை முல்லை யிருவாட்சி 
யொப்பு மலர் வெகு செப்பரிதே . 


61 


சிங்கைக் கவர்னரினங்க மலையிது 

சென்றேறிப் பார்க்கத்திறமுடனே 
மங்கையே யுச்சி மலையிலிருக்குது 
உமன்னவர் மாளிகை யுன்னதமே . 


62 


உன்ன தமென்னடி தண்ணீர் மலையிது 

உச்சிப்படித் துறை யச்சமேடி 
இன்னனமும் பண்டிதரின்னீரும் பார்வை கொண் 
டிருப்புக் குழாவழி யேகிடும் பார் . 


63 


எகிடும் சஞ்சீவி யிவ்வூரின் மானிடர்க் 

கெல்லாமுட் சீவ நிலையிதுவே 
காகம் பருந்து முதல் மற்றணுகாது 
காவல் புரிந்திடுங் கட்டளை பார் . 


சிங் ைஜுஹர் பிரயாணக்கும்மி . 


கட்டளைப் பெற்ற பல் திட்டப்பரிகளின் 

காலடிப்பந்தயம் பாலடியாம் 
வட்டணைக்கட்டிய இட்டத்தடா கத்தை 
வண்டணி மாதே நீ கண்டிடவே 


65 


கண்டிடப்பாதையில் தண்டலை சீதளக் 

கஞ்சமலர்த்தட வாவிகளும் 
கொண்டல் சுகத்திலே கூடி விளையாட 
கொத்தள மேன்மாடி மெத்தை மே 


66 


மெத்தையின் வீடது சுற்றுப்புற மெல் 

மெல்லியர் ஆடவர் டேவிவந்து 
சித்திர வேடிக்கை செய்து விளையாடி 
சேயிழை போடவர் போய் விடுவார் . 


67 


தப்பவே பாாதோ செய்யத்முகம்மது 
சக்கா பென்பவர் தக்கபொழில் 
ப்யார வாவிகள் உள்ள மலையிதில் 
உய்யவே யானந்தஞ் செய்யுமேடி . 


65 


மேடணி பங்களா டேகஞ்சுற்றிலு 

மெல்லிய மல்லிகை முல்லைமரு 
பூடணி சண்பகங் குங்கும வாச்சிகள் 
புஷ்பங்கள் பற்பல நட்பெனவே . 


69 


நட்புடை வண்டுகள் காட்டியறீங்கா 

நாடியிராகங்கள் பாடுதேடி 
புஷ்பங் குடைந்துண்ட பொற்சில வண்டுகள் 
போதத்தால் நாதத்தைப் போக்கு தேடி . 


70 


13 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


2 


நாதமுழங்கிய நந்தவனநடு 

நாட்டிய வேறித்தடா கத்திலே 
போதுளநாரை கடாராவோ டன்னங்கட் 
பல்லிவிளையாடும் பூங்குழலே .. 


பூங்குழலே சிங்கப்பூரிருந்தோர் சது 

புங்க நன்னாழிகை யிங்கு வந்தோம் . 
ஆங்கரை நாழிகை யப்பால் குளமுண்டு 
ஆண்டு பெருங்குளங் காண்டிடலாம் . 


72 


காண்டிட வேண்டுமாம் பூண்ட யிவ்வூருக்குக் 

காரணமாகிய நீருணவாம் 
நீண்ட கரையதோ நேரிற்றெரிவதால் 
நீட்டி கடையடிப் பூட்டிடுவாய் . 


13 


பூட்டிகஞ் சிரேகாரப் பூவெழில் சோலைகள் 

பூண்டு யிருபுறங் கூண்டு கண்டாய் 
தாட்டிக மேல்கரை மேட்டினின்றேறி -நீ 
சமுத்திரம் போலித்தடாகத்தைப் பார் . 


14 


இருப்புக்கலா தி யிருபுற மிட்டணை 

யிக்கரை யெங்குமியற்றியவர் 
பொருப்புத் துரைத்தனக் காவல் புரிந்திட 
பூட்டினாசெங்கினும் நாட்டினசே . 


15 


இத்தட மொன்றல வின்னஞ் சிலதுண்டு 

வெத்தட நீரெலா மித்தடத்தில் 
வற்றி யொழுந்திடா தெத்தினையோ வழி 
வந்து நிறைந்திடு மெந்த நாளும் . 


16 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


காளிது மேற்றிசை நாடினான் சூரியன் 

நம்ம திருப்பிடம் நாடிடலாம் 
நாளை மருதின்ம் நாயன் கிருபையால் 
நாடு மிடந்தோறும் நண்ணிடலாம் . 


77 


நாடிய நாட்டமு னல்ல ஜொகர் நகர் 

நற்றின மாதித்தன் பற்றி செல்வோம் 
கூடுமறுவரோ டாடும் புகை ரதம் 
குன்றாமலேறியே சென்றிடலாம் . 


குன்றாமுகம்மது சாலிகு அப்தூற்ற 

குமானும் அப்துற்றஹீமுடனே 
மன்றல் முகம்மத 

பூபக்கர் சுல்த்தானு 
மாசவிப் பாவலர் மேவினரே . 


7g 


மேவலர் நம்மறை வேந்தன் ஜொகர் பாறு ! 

மேவு ரயில்வே ஸ்டேஷனிது 
பாவலரோடைவராவலோடேறிய 
பறக்கும் றயிலோ நெருக்கமடி . 


80 


இந்தப் புகைரத மேறிய சீனர்க 

ளே துக்குச் செல்கிறார் சூதுக்கடி 
அந்த ஜூகர் மன்னனாகாத காரியம் 
ஆண்டு வெகு காலம் வேண்டுகிறார் . 


81 


கண்ட திரண்டரை நாழிகைக்குள்ளாகக் 

காவின திக்கரைத் தாவி வந்தோம் 
வண்டியை விட்டு இறங்கி வரிசையாய் 
வாகுடன் கப்பலில் வந்ததினால் . 


S2 


15 


சிங்கை ஜூகர் பிரயாணக்கும்மி . 


கப்பல் நெறுப்புப் பறக்கக்கடந்தது 

காணுஞ் ஜொகருக்கரையோரம் 
தெப்பமுந் தொட்டு விருப்பணைப்பாலத்தில் 
சேர்ந்து விறங்கினோம் சேயிழையே . 


83 


சோலைத்தட மலைச்சூழ்ந்திருக்குமிந்த 

ஜொகருபாறேன்னுங் கொன்னகராம் 
கோலமுட னாங்கள் கூடி வந்தோமந்தக் 
கோலத்தைக் கேட்டு நீ கும்மியடி 


நாலோடிரண்டு பேர் நாங்களுங்கூடமே 

நந்தவனஞ் ஜ - கர் வந்ததிலே 
வேலையில்லாத சுப்பாய் மலாயர்கள் 

விதிக்கு வீதியாம் மெல்லியரே. 
மெல்லிய சாடவர் விந்தைய தாகவே 

1 
வேண்டிய கூண்டுகள் காண்டிடுவாய் 
சொல்லிய வீதிகள் தோன்றுங்கிரியதில் 
சுற்றிவளைத்திடுந் தொன்னகராம் . 


86 


தோன்றல் இபுறாஹீம் ஆண்டாகாது 

சொன்ன மகன பூபக்காவர் 
தோன்றுந் தனசுதன் சுல்த்தானிபுறாஹீம் 
சொத்த வாசாட்சி யந்தமிதே . 


87 


இந்த வீதி யிருபுறம் பாரடி 

பேற்கு மளிகை ஜவளிக்கடை 
கந்தக்கடை மலர்க்காணுங் கடை மிட்டாய் 
காசுக்கடைகளுங் கண்டிடுவாய் . 


88 


16 


சிங்கை ஜுகர் பிரயாணக்கும்மி . 


தங்கக்கடை கத்திச் சாப்புக் கடை விலைத் 

தாசிக் கடையுடன் தய்யற் கடை 
பங்கக்கடை சூது யெங்குங் கடை போதை 
பற்குல மானிடர் விற்குங்கடை 


89 


ஜெப்பானி மலேயர் மஞ்சளிர் யிந்தியர் 

சிற்சில ஜாதியர் செய்தொழில்கள் 
ஒப்பிடுஞ் சிங்கைத் தொழிலுக்கோ சாயிரத் 
தொன்றினிலோர் பங்குச் சொல்லரிதே 


90 


பார்க்குமிடமெல்லாம் பற்பல சூதேடி 

பாரிலே யிப்படிப் பார்த்ததுண்டோ 
மார்க்க யிசுலா மறைவழி மன்னர்க்கு 
மற்றது நன்முறை சொற்றதிலை . 


914 


92 


டைக் கொடிமரம் நீட்டத்தைப் பாரிதோ 
கூடுங் கொடியதின் ஆட்டத்தைப் பார் 

U 
பாட்டையில் சங்கிர்தப் பாட்டையும் பார் வெகு 

பற்பல ஜாரட்டு வோட்டத்தைப் பார் . 
நந்தவனஞ் ஜொக ரந்தமா மூரிலே 

நாடுந்தொழுகையின் வீடதுவே 
மந்தா மேருச்சி மாளிகையோவது 
மாசகலும் பள்ளி வாசலும் பார் . 


93 


கண்டு யிருப்பாயோ அண்டரின் வீடென்று 

கண்டவர் மெச்சிடுங் கனகாலயம் 
பண்டுள மன்னவர்ப் பார்த்து மறியாத 
பக்குவமுள்ள தோர் பள்ளி யென்பார் 


94 


17 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


P 


தற்கால மன்ன ரிபுறாஹிம் தந்தையர் 

தானே சுயாதீனத் தகைமைய தாய் 
பொற்கோலம் பூத்ததோர் பொன் மேருத்தன் டைரியில் 
போலவியற்றிய ஆலயமாம் . 


காலங்கடந் தபூபக்கராம் காவலர் 

கண்டது லண்டன் ஐரோப்பாவிலே 
வேலை விசித்திர ஆலயமொன்று போன் 
மேட்டு மலையிதில் பூட்டினரே . 


96 


பூட்டினார் துங்கபூ பக்கரவர் நாளும் 

பூர்த்தியாய் லண்டனில் பார்த்தது போல் 
காட்டினார் நானில் மெங்கும் புகழ்ந்திட 
நாலாறுடையவ சாலயமே . 


97 


நாலு பாலிலும் நன்மணறாவெனும் 

நாட்டியக் கோபுரம் நான்கதுவாம் 
ஜாலரின் வேலைக ளொவ்வோ ரடுக்கதிற் 
சாளர மாடஞ் சமைந்ததைபார். 


பள்ளியி னீட்டம் நடையடிக்கா றுபத் 

தாகுமா நாற்பதடி யகலம் 
வெள்ளைப் பளிங்கியின் மேனிநிகர்த் 

கார்த்திட 
வேண்டிய கல்லதின் விந்தையைப் பார் 


99 


இட்டமுடனடை யெட்டடித் தாழ்வார் 

மிப்படி முப்புற மாகுமடி 
வட்டச் சதுரங்க மிட்ட ஹவுலதின் 
வானில் விளையாடு மீனிதுவோ . 


100 


18 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


செப்பிடும் பாரியக்கப்பங்க ளெட்டதிற் 

சேர்ந்திடும் விட்டமிரும் பதுவாம் 
அப்பாலுங் கூரை மேற் செப்புத்தகடிது 
அங்கக்கலசங்க டங்கமதாய் . 


101 


வெண்மையும் பொன்மைப் பசுமையுடன் செம்மை 

விஞ்சைகொள் பஞ்சவருணமதாய் 
கண்ணாடி வேலையைச் சொன்னால் தெரியுமோ 
கண்ணால் பார்த்து மகிழ்ந்திடுவாய் . 


102 


பாலடி வெள்ளியோ ஆலயத் துட்சுவர் 

பார்த்தால் வதனந்தெரி வதைப்பார் 
காலடி வைத்திட மேலுஞ் சிலிர்ப்பதால் 
கண்ணாடிக் கல்லென்றுங் காணு தேடி 


103 


பட்டண மேன்மலை மேலொருபள்ளியுங் 

கட்டினார் . கோபுரக்கால் சதுரம் 
வட்டமணாறாக்கள் சுற்றுபடியது 
வானேறும் பாவகை யான துவே . 


104 


வேலைமணாராவின் மேலேறிப் பார்த்ததில் 

மேகமுலாவுதே மேனி யெல்லாம் 
சீலம் பொழிந்திடும். சிங்கைநகரிதோ 
சித்திரம் போன்றுத் தெரிதலும்பார். 


105 


கோல மகாமேரு 


கூடி முஸ்லீம்க னாடித்தொழுதிடும் 

வாலயமாம் 
தேடிய வெள்ளியின் வாரத்தின் சேகாஞ் 
சேருமவர் துகை செப்பரிதே. 


106 


19 


4 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


குன்றுக்கு மேலொரு குத்து விளக்கொன்று 

கூடியெறிந்திடுங் கொள்கை பைப் போல் 
அன்று தொட்டில்லாத வாலயமாம்பல 
ஆடும் விளக்கதி லானந்தமே . 


197 


ஆடும் விளக்கெழிலான கிளைசெடி 
யப்பதி னெட்டது யிப்படிப்போல் 
சேடுபளிங்கிச் சரவிளக் கொன்பதாஞ் 
செப்பணி சித்திர மின்பரும்பார் . 


108 


பட்டணமேல் ஜொகருக்கிது பள்ளியோ 

பாரொரு காதத்தி னூருக்கிது 
கட்டண மேன்மைச் சிறந்திடக் காண்பதில் 
கட்டிய மன்னர்க் கருதாரே. 


109 


மன்ன சொடுமவர் முன்னோரிரு பாலர் 

வங்கிஷ ராஜவழி முறையார் 
பன்னுஞ் சமாதி மடப்பொழில் பாரிதோ 
பாத்திஹா வோதலாம் நேர்த்திய தாய் . 


நேரும் பொழில்செறி கோரிகண் லெப்பைமார் 

நீதிகுரு ஆனு மோதுகிறார் 
சாருஞ் சலவைக்கல் நீருங்கசிந்திடத் 
தக்கமடப்பள்ளித் தைக்காலன்றே 


111 


தைக்கால் சியாறத்து மெய்க்க முடிந்ததால் 

தார்குழலே ராஜசார்புகளை . 
மிக்கமலை யுச்சிப்பக்கமிருப்பதை 
மெய்ப்புடன் கண்டு மப்பாலுஞ் செல்வோம் . 


TIC 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


செல்வதில் பாரதோ சீரழின் மாளிகைச் 

சித்திரமாடம் விசித்திரமாம் 
சொல்வதின் மேனிலை பல்லாண்மா மனை 
சூழசுகத்துக் குலாவுமுத்தம் . 


113 


நீராடு முத்தம் நிலவாடு முத்தங்க 
ணேரிழையோ டதி லீலை 

முத்தம் 
பாருயர் சிங்காரப் பைம்பொழில் சூழவே 
பற்படியாக விருப்பதைப் பார் . 


கண்ட வரணிப்பால் காணுந்திடாதிற் 

காலடியாமொரு போலடி பார் 
வண்டிடு ராகமோ வாங்குழல் பானுகள் 
வைத்தறு பத்துநால் மானிடரே. 


is 


. 


மானிடரித்தனை பேரும் வரிசையாய் 
வாசிக்குமானந்தம் நேசிக்குமே 
னடு பார்முடி மேற்சில பீரங்கித் 
தேக்கியிருக்கின்றார் சேயிழையே . 


தேனெடு 


116 


பூர்த்தி றயில் வேலை பார்த்து முடித்தனர் 

பூலோப்பினாங்கொடு கோலாலம்பூர் 
வார்த்தை யவ்வூரதால் வந்த வண்டங்கிடும் 
வட்ட மிஸ்டேஷனின் கட்டடம் பார் 


பாரொளி சூரியன் மேருளிறங்கினான் 

பாரகமே யிருளாகினதால் 
சீரெழிற் கப்பல் புகை ரதமேறிப் பின் 
சிங்கை நகர்க்கின்று சென்றிடலாம் . 


118 


21 


4 


சிங் ைஜுஹர் பிரயாணக்கும்மி . 


M 


சென் றிடப் பாலத்திற் சீனக்குழுக்கள் 

செறிமை நெருக்குறார்ச் சிக்கடியாய் 
அன்றிருளானதா லத்திருடர்க்கிது 
அடிக்குக் களவுக்கிடுக்கமிலை . 


119 


அந்தோ திருடர்க் களவெடுத்தாரென் 

றலறிய சத்த மனேகமடி 
இந்தாப் பிடியென்று சொல்வதே யல்லாது 
யெட்டிப்பிடித்தவ ரில்லையேடி . 


120 


கள்ளத் தொழிலுக்கு முள்ள நகரிது 

காவில் செய் மானிடர்க் கைத்தொழிலாம் 
தெள்ளியே பேசுறார் சிற்சில சேவுகர் 
திருடரிற் கூட்டுத் தினந்தினமே . 


வாரத்துக்கோர் முறைப் பாலத்துறைதனில் 

வல்லடி சில்லரைக் கொள்ளையடி 
சீரற்ற நேரத்தில் சோரர்க்கு மானந்தம் 
செல்லவே வந்திடில் தொல்லையேடி . 


தொல்லைகளற்று சுகம் பல பெற்று நற் 

றோய்ந்த மரக்கலம் பாய்ந்து வந்தோம் 
செல்லும் மயில் கண்டிரும்பவு மேறியே 
சிங்கை நதக்கிதோ சென்றிடலாம் . 


123 


மாலையி லெட்டு மணிக்கவண் விட்டதில் 

வம்பிலா சிங்கைக ணொன்பதரை 
சால மணித்துகைச் சார்ந்திவண் டங்கினான் 
தக்க ஸ்டேஷனின் பக்கமிதாம் . 


124 


22 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


பக்கமிறங்கி நற் பாதை நடக்கையிற் 

பார்க்கப் பகலதி னோக்கமேடி 
மிக்கத்தெருவணி மேவியத்தீபங்கள் 
வெண்மை நிலவதின் நன்மையடி 


125 


T 


தாட்டிகரா பர்ஸ்ட் ஹோட்டலைப் பாரிதோ 

சாடுங் கலியாண வீடது போல் 
பூட்டியிலக்டெரிக் காந்தப் புகை தீபம் 
பூத்திடு மாயிரம் நேர்த்தியதாம் . 


126 


பாடகம் பூட்டிய நாடகச்சாலைகள் 

பாட்டையிலெங்கணும் நாட்டினர் பார் 
ஆடகம் பூத்தணித் தாடகப் 

பெண்களும் 
ஆடிடுவாரிசைப் பாடிடுவார். 


127 


ஆகையால் நம்மதிருப்பிட மாகினோ 

மப்பால் மருதின மெப்பா லுரை 
வாகுடன் வந்திரு வாரமுமானதால் 
மன்றல் பினாங்கருஞ் சென்றிடலாம் . 


128 


சென்றிடலாமென சுல்த்தானு மின்ன மோர் 

திங்களிருக்கவும் தேடுகிறார் 
நன்றிது வென்று நீ நாலாந்தினமதில் 
நம்மில் பிரயாணக் கும்மியடி . 


129 


பேதக மில்லாப் பிரயாண மென்றதால் 

பீடிரு மூன்று பேர் நாடு நண்பர் 
சாதக மேன்மை விருந்தளித்தாரதை 
சம்மத மென்று நீ கும்மியடி 


130 


23 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


12 


தெள்ளு மலாக்காப் பள்ளியிலே சென்று 

தேடு மிறைவனை நாடியின்று 
வெள்ளிக்கிழமையா வேண்டித்தொழுது 
விடிந்த காலை யெழுந்ததிலே. 


131 


காலை யெழுந்துக் கடும் பகலானதால் 

கண்டு கொண்டோம் சலாம் . விண்டு கொண்டோம் 
மேலூரை யானதோர் நாலுடனாறு பேர் 
மேவித் துறைமுகர் தாவி வந்தோம் . 


132 


ஏறிய கப்பலும் ஈப்போவதின் பெயர் 

எகுகம் சங்கையிற் கிங்கு வந்தோர் 
தேறிய வந்தனஞ் செப்பியவர் செலத் 
தேர்ச்சிப் பயணமு மாச்சுதேடி . 


133 


ை 


ஆனதேர் கப்பலு மந்தம் பினாங்கதி 

னான திசை யெதிரேகிடலால் 
ஈனமிரிலாக் கரைக்கானங் கிள்ளான்றுறை 
பெறவிட மீதிறங்கிடலாம் . 


134 


காலையில் வந்த யிக்கப்பலும் பிற்பகல் 

மாலைய லேகுவானான தினால் 
வேலைபொழில் கோலாலம்பூர் பதி 
விரும்பிச் என்றுத் திரும்பிடலாம் . 


135 


ஆமென்று சொல்லி யடுத்த றயிலி 

லடவுடன் வந்தோம் திடமுடனே 
ஓமென்று சொல்லிப் புகைாத மோடிய 
வோட்டமும் வாயுவின் கூட்டதுவே . 


24 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி , 


காலரை யின்ன மோர் தான்ரைக்காதமும் 

நந்தவனம் பதி வந்ததிலே 
கோலாலற தெறிக் கோலாலம்பூரெனுங் 
கொண்டல் நகரிது கண்டோமேடி . 


கண்ட பல் வீதியுங் கட்டட மேன்மையும் 

காவளர் சிங்கைப் பினாங்க தர்க்கு 
முண்டகத் தந்தை கண் மூன்று நற் பாவரில் 
முன்னோ னடு அது பின்னோனிது . 


138 


பின்னோனைப் போலப் பெரும்பதியோவிது 

பேதக மில்லைப் பெரும் பதியே 
மன்னவர் போற்றிய மாமுஸ்லீம்களின் 
மாசகலோர் பள்ளி வாசலிதே . 


139 


பள்ளியை நோக்கு தி ஹில்லி நகருளப் 

பாரியப்பள்ளியி னேரியலாம் 
உள்ள யிக்கவர்ன மெண்டாரு மொன்றாகவே 
யோர்மை செய் வேலைகள் சீர்மையே .. 


சீசெழில் கம்பங்கள் சித்திர மண்டபஞ் 

சிங்கார வாசல்லங்காரமும் 
கோருங் கலசங்கள் கோபுரக் கும்பமும் 
கூசு மழகையும் பேசரிதே. 


பேசாதிப்பள்ளி வாசலிவ்வூருக்குப் 

பேணிக்குமாமுடி மாணிக்கம் போல் 
வீசும் பிரகாச வாச யிசுலாத்தின் 
விந்தை யீதென்று நீ கும்மியடி. 


| 


13 


143 


145 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 
கும்மியடி கோலாலம்பூர் சிறப்பையும் 

கூடிக்கண்டோ மிடர் தேடிக்கொண்டோம் 
நம்மில் ஸ்நான முடித்துக்கொண்டோமிந்த 

நண்ணும் பசிக்கெழி லன்னங்கொண்டோம் . 
அன்னகுடதிசை பக்கதிரோனவன் 

ஆடுகிறான் றேரி லோடுகிறார் 
வன்ன மிரண்டுடன் முக்காலிருக்சாலும் 

வாய்ந்த மணி றயில் தோய்ந்திடலாம் . 
போரியல் மாவதுப் போலப் புகைரதம் 

புள்ளாடும் பொய்கையாங் கிள்ளானிலே 
வாரியல் பூண்ட மரக்கலம் பாரிதோ 
வந்தேறிக் கொண்டதால் சுத்தமே. 
சுந்தரச் சோதி நிலவாட விசைத் 
தோகையே கு 

நடமாடக் 

விந்தக் 
பந்திர மாடியதே . 
ஆழியே சுப்பல் அசைந்தாட வெகு 

ஆன தக்கொண்டல் சுகமாட 
வாழிப் தமுந்தன் வாயாடப் பினாங் 

வன் மலை விளக்காடு பார் . 
அடிமலை பேர் கொடிமலையாமிங் 

கடர்ந்த விருளுங் கடந்ததினால் 
கொ- விடையாளே குதாவிற சூலருள் 

கொண்டு பினாங்கெழிற் கண்டதினால் , 
பினாங்குத் துறைமுகப் பாலம் பொதிது 

பீடிரும் பெல்லாம் பற்காலிரும்பாம் 
தானம் பெயர்ந்தொரு கான மலை வந்துத் 
தாக்கிடினுந் தகர்க்காதிது பார் . 


fs 


147 


148 


26 


சிங்கை ஜுஹர் பிரயாணக்கும்மி . 


150 


தாலமி தி லிந்தப் பாலத்திறம் போல் 

சமைந்தது மில்லை யமைந்தது கேள் 
காலப்பொழுதினிற் பால மணைந்ததால் 

கரையி லிறங்கக் கிறங்ககொளேடி 
திரங்தொளிப்பதி செய்ய கமெழில் 

தீரமாகக் கல்லாபாணம் 
கரங்கள் மார்பு கழுத்தணி கண்டிடும் 
கார்குழலே நடவாரழகாய் , 


niso 


5 


151 


173 


பாவினில் 


8 


ஒரு 


152 


153 


காவினடியற்கை மங்கலரா வன்ன) 

காவன் சொந்தக் கடையி பார் 
பாவின் 

" தங்கிடும் 
பாற்களை 

பணிப மேம் கடை பார் . 
பாவலனாவில் கவி வள நிலைப் 

பற்றுமொரு மைத்தவம் வளர 
மேவுந் திருச்செல்வமே வளர வென்றும் 

வேண்டி நின்று நீ கும்மியடி , 
கும்மியடி குலக்கோத்திரத்தார்களுங் 

கூடுமொருமையி னேயர்களும் 
செம்மை யிக்கும்மிப் படிப்பவர் கேட்பவர் 

செழித்து வாழ்கவே கும்மியடி , 
ஆதியிறை யருடான் வாழி யெங்க 

ளண்ணல் முகம்மது தீன் வாழி 
பாது முகியித்தீன் தாள் வாழியருட் 
பாவலன் கும்மியும் வாழி யென்றே . 

முற்றுப் பெற்றது . 


154 


. 


155 


N 


u 


